GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 /2009 - 11 . 
[Price : Re. 0 .80 Paise . 


TAMIT 


NT ON 


TEATERS 


REL 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


|RA 
• 


ALONE TE 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No . 271 


CHENNAI, WEDNESDAY , JULY 15 , 2009 

Aani 31, Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


General Construction Circle , Trichy - 20 — Transmission System for EHT Lines 


DTP _ VI-3 (b ) (27 ) 


[ 27 ] 


28 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


TAMIL NADU ELECTRICITY BOARD 
GENERAL CONSTRUCTION CIRCLE , TRICHY -20 . 

Transmission System for EHT Lines . 

( Lr . No. SE/ GCC/ TRY/ AEE / GL/ AEC/ F . Press /D . No. 630/ 09. ) 
No . VI- 3(b )/13/2009 . 

The Tamil Nadu Electricity Board has sanctioned the transmission lines to transit and distribute power to various load 
centres and the works are to be taken up shortly : 


centroseararthe cork best city Board en sus sentimined the 


II . Description of Works 


Serial Number. 


Name of Transmission Lines . 


Route length in Kms. 

( 3 ) 


( 1 ) 


Erection of 110 KV SC line on SC tower with panther conductor from 

4 . 0 Km . 
M / s . Dharani Sugars and Chemicals Pvt . Ltd . , to Thiyagadurgam 

110 KV SS for a route length of 4 .0 Km . 
This notification is published for general information of the Public. If any objections regarding the above schemes , 
this may be appealed to the undersigned within two months from the date of issue of publications as requested in 
Section 29( 2 ) of the Electricity Supply Act , 1948 . 


Trichy - 20 , 
9th July 2009. 


ER . S . BALAKRISHNAN , 

Superintending Engineer, 
General Construction Circle . 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 


பொது நிர்மாண வட்டம் , திருச்சி - 20 . 


பல்வகை மின் திறன் கொண்ட உயர் அழுத்த மின் பாதைகள் அமைத்தல் . 
தமிழ்நாடு மின்சார வாரியம் கூடுதல் மின் சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட உயர் அழுத்த மின் பாதை அமைக்க 
ஒப்புதல் வழங்கி உள்ளது . அதற்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் மேற்பார்வை பொறியாளர் பொநிவ /திருச்சி அவர்களால் 
எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது : 


II . வேலைகளின் விபரம் 


மின் பாதைகள் : 


வரிசை எண் . 


மின்பாதைகளின் விபரம் 


நீளம் (கி . மீ.) 


(1) 


( 3 ) 


01 . 


M /s . தரணி சுகர்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் /தனியார் நிறுவனத்திலிருந்து 4. 0 கி . மீ . 
தியாகத் துர்கம் 110 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 110 கி . வோ . 

ஒற்றைச் சுற்று மின்பாதை மற்றும் கோபுரம் அமைப்பது தொடர்பாக . 
மேற்கண்ட திட்டங்கள் குறித்து ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , இவ்வறிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு 
மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அலுவலரிடம் 1948ஆம் ஆண்டு மின்சாரம் வழங்குதல் சட்டப்பிரிவு 29(2 )- ன்படி முறையீடு செய்ய 
வேண்டப்படுகிறது . 
திருச்சி - 20 , 

ER . S . BALAKRISHNAN , 
2009 ஜூலை 9 . 

மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


